NOVEMBER/DECEMBER 2028 


GTA31/DTA31 — சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
“நெஞ்சாற்றுப்படை' - எனப்‌ சிறப்பிக்கப்படும்‌ நூல்‌ எது? 
“இன்னே வருகுவர்‌ தாயர்‌” - இடஞ்சுட்டுக. 
மருதக்‌ கலியின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
அகநானூற்றுக்கு வழக்கப்படும்‌ வேறு பெயர்‌ யாது? 


குறுந்தொகை பாடிய புலவர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ 
கூறுக. 


நற்றிணையின்‌ அடிவரையறையைக்‌ குறிப்பிடுக. 
ஐங்குறு நூற்றினைத்‌ தொகுப்பித்தோர்‌ யார்‌? 


ஐங்குறு நூற்றில்‌ முல்லைத்‌ திணைப்‌ பாடல்களைப்‌ 
பாடியவர்‌ யார்‌? 


பெருங்குறிஞ்சி என அழைக்கப்படும்‌ நூல்‌ எது? ஏன்‌? 


“எளிய என்னார்‌ தொன்மருங்‌ கறிஞர்‌” - இடம்‌ பொருள்‌ 
தருக. 


8924 


11 


12. 


18. 


14. 


பகுதி ஆ - (55 = 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) கார்‌ காலத்தின்‌ வருகையினை நப்பூதனார்‌ 


எவ்வாறு எடுத்துரைக்கிறார்‌? 

(அல்லது) 
பாசறையில்‌ மெய்க்காவலர்‌ மற்றும்‌ நாழிகைக்‌ 
கணக்கின்‌ பணி குறித்து எழுதுக. 


“நீர்‌ நீத்த மலர்‌ போல நீநீப்பின்‌ வாழ்வாளோ” - 

என்ற தோழி கூற்றிற்கான காரணத்தைக்‌ கூறுக. 
(அல்லது) 

தலைமகள்‌ பட்ட துயரங்களாக தோழியின்‌ 

வாயிலாக ஆலம்பேரிச்சாத்தனார்‌ கூறுவனவற்றைக்‌ 

கூறுக. 


“நீவிர்‌ பிரிந்திருந்தபோது எங்களை 
நினைத்ததுண்டா' - என்று கேட்ட தோழிக்கு 
தலைவன்‌ கூறிய பதிலாக ஒளவை கூறியவற்றைக்‌ 
கூறுக. 

(அல்லது) 
தலைவி தோழிக்கு உரைப்பதாய்‌ அமைந்த 
இளந்திரையனார்‌ பாடர்‌ பொருளை விவரி. 
புறத்தொழுக்கம்‌ பேணிய தலைவனைக்‌ கண்டு 
தலைவி கூறியனவாக கிழத்தி கூற்றுப்‌ பத்து தரும்‌ 
செய்திகளைக்‌ கூறுக. 

(அல்லது) 
ஐங்குறு நூற்று நெய்தற்பத்து தரும்‌ செய்திகளைச்‌ 
சுருக்கி வரைக. 


2 8924 


15. (அ) அகப்பட்டுத்‌ தலைவனின்‌ செயல்பாடுகளை 
வரி. 


16. 


105 


18. 


19. 


20. 


(அல்லது) 


(ஆ) மாலைக்காட்சி வருணனையாக குறிஞ்சிப்பாட்டு 
வழி கபிலர்‌ கூறியுள்ளவற்றைக்‌ கூறுக. 


5 கட 
ட்‌ 4 பகுதி இ-- (8% 10- 80 மதிப்பெண்கள்‌) 
“ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடை தருக. 


“முல்லைப்பாட்டு மிகச்‌ சிறந்த அகப்பாடல்களில்‌ ஒன்று” 
என நிறுவுக. 


மருதக்கலி தலைவன்‌ குறித்து ஆசிரியர்‌ வழி நின்று 


விளக்கு. 


நற்றிணையில்‌ தோழி கூற்றுப்‌ பாடற்‌ கருத்துக்களாக 
நும்பாடப்பகுதி வழி அறிந்த செய்திகளை எடுத்துரைக்க. 
ஐங்குறு நூற்றுத்‌ தலைவனின்‌ பண்பு நலனை நும்‌ ' 
பாடப்பகுதி கொண்டு உணர்ந்த செய்திகளைத்‌ 
தொகுத்துரைக்க. - 


குறிஞ்சிப்பாட்டில்‌ ' தோழி அறத்தொடு நிற்கும்‌ 
பாங்கினைப்‌ புலப்படுத்துக. 


3 8924 


